World Christian Fellowship 
www. wcflondon.com 


wcflondon(@gmail.com 


Heaven on taatk 


ஏழு சபைகள்‌ 


வரலாறு 
அப்போஸ்தல யுகம்‌ (33-100 கிபி.) 
34 அப்போஸ்தலன்‌ பேதுரு அநதியோகியா சேருகிறார்‌. 
35 கிறிஸ்தவர்கள்‌ என்ற பெயர்‌ முதலில்‌ அந்தியோகியா வில்‌ 
பயன்படுத்த ப்படுகிறது. 
37 அரிமத்தியா யோசேப்பு பிரிட்டனுக்கு சென்று 
கிளஸ்டண்பரி சேருகிறார்‌ Glastonbury. 
40 அப்போஸ்தலன்‌ நம்‌ பர்னபாஸ்‌ எருசலேமிலிருந்து 
அந்தியோக்கியா விற்கு அனுப்பப்படுகிறார்‌ உபத்திரவத்தால்‌ 
சபை தலைவர்கள்‌ நகரத்தை விட்டு வெளியேறியதால்‌ 


சபையை திடப்படுத்த சென்றார்‌ 
௬40-48 அப்போஸ்தலன்‌ பர்னபாஸ்‌ உடன்‌, அப்போஸ்தலர்‌ 
பவுலின்‌ முதல்‌ மிஷனரி பயணம்‌, (அப்போஸ்தலர்‌ 13 - 14). 


49 எருசலேமில்‌ உள்ள அப்போஸ்தலர்‌ குழு புற ஜாதிகள்‌ 
கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு முன்பு யூதர்களாக மாற 
வேண்டிய அவசியம்‌ இல்லை என்று சட்டம்‌ கொண்டு 
வருகிறது. 

49-52 அப்போஸ்தலன்‌ சீலாவுடன்‌, அப்போஸ்தலர்‌ பவுலின்‌ 
இரண்டாவது மிஷனரி பயணம்‌ (அப்போஸ்தலர்‌ 15:39 - 18:22). 
50 அராமைக்‌ மொழியில்‌ அப்போஸ்தலன்‌ மத்தேயு, மத்தேயு 
சுவிசேஷத்தை எழுதி முடிக்கிறார்‌. 

52 அப்போஸ்தலன்‌ தோமா கேரளாவுக்கு வருகிறார்‌, 
இந்தியாவிற்கு கிறிஸ்தவத்தை அறிமுகப்படுத்துகிறார்‌. 
௬53-57 அப்போஸ்தலர்‌ பவுலின்‌ மூன்றாவது மிஷனரி பயணம்‌ 
(அப்போஸ்தலர்‌ 18:23 - 21:16). 


௬59-62 அப்போஸ்தலர்‌ பவுலின்‌ நான்காவது மிஷனரி 
பயணம்‌, ரோம்‌ நகருக்கு செல்கிறார்‌ (அப்போஸ்தலர்‌ 27 - 
28:10). 

62 அப்போஸ்தலன்‌ யாக்கோபு ரத்த சாட்சியாக மரித்தல்‌; 
பட்ரஸ்‌ றமீம5 பட்டணத்தில்‌ அப்போஸ்தலன்‌ அந்திரேயா, 
சிலுவையில்‌ அறையப்‌ படுகிறார்‌. 

63 Aristobulus பிரிட்டனின்‌ முதல்‌ பிஷப்பாக அரிஸ்டோபிளஸ்‌ 
நியமிக்கப்படுகிறார்‌. 

64-68 நீரோ மன்னனின்‌ கீழ்‌ ஆரம்பகால சபையின்‌ 10 
உச்சகட்ட பாடுகள்‌, Emperor Nero. 

67 ரோம்‌ நகரில்‌ அப்போஸ்தலன்‌ பேதுரு ரதீத சாட்சியாக 
மரிக்கிறார்‌; 

ரோம்‌ நகரில்‌ அப்போஸ்தலன்‌ பவுல்‌ இரத்த சாட்சியாக 
மரிக்கிறார்‌; 


1 IM0OvC = Jesus 


XY XpLOTOC ட Christ 
0 EOC = God 
ப 100௦ - ற 
்‌ owTNp = Savior 


ன்‌ IESOUS------JESUS 


௮2 கணக்கி CHRISTOS---CHRIST 
பு ணை THEOU---~~-~ OF GOD 
(புலை IDB SON 
இ SOTER கலகக்‌ SAVIOR 


68 நீரோ மன்னன்‌ தற்கொலை செய்து கொள்ளுதல்‌; 

69 1ஜுஎtiப66 அந்தியோகியா வின்‌ இகீனேசியஸ்‌ பிஷப்பாக 
நிர்ணயம்‌ செய்யப்‌ படுகிறார்‌. 

70 அப்போஸ்தலர்‌ மாற்க்கு சுவிசேஷத்தை எழுதுகிறார்‌; 
எருசலேம்‌ தேவாலயம்‌ ரோமர்களால்‌ இடிக்கப்படுகிறது; 


கிறிஸ்தவர்களை ஜெப ஆலயங்களிலிருந்து 
வெளியேற்றுவது; 
71 அப்போஸ்தலன்‌ மாற்க்கு எகிப்தியர்களுக்கு 


கிறிஸ்தவத்தை அறிமுகப்படுத்துகிறார்‌. 

75 யூதேயா கலிலேயா மற்றும்‌ சமாரியா ரோமர்களால்‌ 
பாலஸ்தீனம்‌ என்று பெயர்‌ மாற்றப்படுகிறது. 

80 அப்போஸ்தலன்‌ லூக்கா, சுவிசேஷ புத்தகம்‌ லூகீகாவை 
எழுதுகிறார்‌; 

85 அப்போஸ்தலர்‌ நடபடிகள்‌ புத்தகத்தை அப்போஸ்தலன்‌ 
லூக்கா எழுதுகிறார்‌. 

90 Council of Jamnia (Javneh) ஜம்னியா கவுன்சில்‌ (ஜவ்னே யூத 
மற்றும்‌ கிறிஸ்தவ சமூகங்களுகீகிடையில்‌ இறுதிப்‌ பிரிவினை 
மற்றும்‌ வேறுபாட்டைக்‌ குறிக்றெது. 

யூத வேதாகம தொகுப்பு முடிக்கப்பட்டது ; 

யோவான்‌ சுவிசேஷ நூலை அப்போஸ்தலன்‌ யோவான்‌ 
எழுதினார்‌. 

95 அப்போஸ்தலன்‌ யோவான்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
புத்தகத்தை எழுதினார்‌. 


௬90-96 டாமிஷன்‌ மன்னனின்‌ கீழ்‌ கிறிஸ்தவர்கள்‌ உபத்திரவ 
படுதல்‌ Emperor Domitian. 
100 அப்போஸ்தலரான யோவான்‌ மறிக்கிறார்‌. 


உயிர்‌ பிழைக்க போராடுதல்‌( கிபி100- 313) 


~117-138 Rylands Library Papyrus ரைலாண்ட்ஸ்‌ நூலகம்‌ 
பாப்பிரஸ்‌ பொதுவாக ஒரு நியமன புதிய ஏற்பாட்டு 
உரையின்‌ ஆரம்பகால பதிவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, 
இது கி.பி 117,ி.பி 138 க்கு இடையில்‌. 

120 Beginning of time of the Apologists மன்னிப்புக்‌ கலைஞர்களின்‌ 
நேரத்தின்‌ ஆரம்பம்‌: Jபstin Martyr, Aristides, Tatian, Athenagoras of 
Athens, Theophilus, Minucius Felix, Tertullian and Quadratus, உள்‌ 
மதங்களுக்கு எதிரான கொள்கைகளுக்கு எதிராக 
திருச்சபையை பாதுகாக்கவும்‌, யூதர்களுக்கு முன்பாகவும்‌, 
பெரிய பேகன்‌ உலகிற்கு முன்பாகவும்‌, கிரேக்க தத்துவ 
கருத்துகள்‌ மற்றும்‌ சொற்களைப்‌ பயன்படுததி 
விசுவாசத்தைப்‌ பாதுகாக்க எழுதுதல்‌. 

128 441/8 அகுய்லாவின்‌ பழைய ஏற்பாட்டின்‌ கிரேக்க 
மொழிபெயர்ப்பு 


135 கிறிஸ்துமஸ்‌ விழா நாளாக ரூமில்‌ 
அறிமுகப்படுத்தப்படுகிறது. 

155 ஸ்மிர்னாவின்‌ பாலிகார்பின்‌ இரத்த சாட்சியாக மரித்தல்‌ 
Polycarp of Smyrna. 

Polycarp, அப்போஸ்தலனாகிய யோவானின்‌ சீடர்‌ 
எரிக்கப்படுகிறார்‌. 


180 1௭௭, பாலிகார்பின்‌ சீடர்‌ மதங்களுக்கு எதிரான 
கொள்கைகளை எழுதுகிறார்‌. 

Irenaeus (c.130 — 202), ஞானவாதத்தின்‌ 6௦515 மதவெறியை 
அம்பலப்படுதத "மதங்களுக்கு எதிரான மதங்களுக்கு 
எதிராக" எழுதினார்‌. ஞானவாதத்தின்‌ முக்கிய 
கொள்கைகளில்‌ இரட்டைவாதம்‌ i$ ஒன்றாகும்‌. 


மனிதனாக வருவது பிசாசு என்றும்‌, ஆவி நல்லது என்றும்‌ 
அவர்கள்‌ நம்பினார்கள்‌. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 
உண்மையான மனித மாம்சத்தில்‌ வந்திருக்க முடியாது என்று 
அவர்கள்‌ நம்புவதற்கு இது வழிவகுத்தது, ஏனென்றால்‌ 
மாம்சம்‌ அரசு தீயது. அப்போஸ்தலன்‌ யோவான்‌ தனது 
நிருபங்களில்‌ புத்திசாலித்தனமான ஞானவாதத்திற்கு எதிராக 


எழுதினார்‌. 
208 பிரிட்டனில்‌ ரோமானிய சுவரின்‌ வெகு தொலைவில்‌ 
கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ இருப்பதாக 


டெர்டுல்லியன்‌ 7௪ எழுதுறொர்‌ அங்கு ரோமானிய 
படைகள்‌ இன்னும்‌ ஊடுருவவில்லை. 

249-251 Decius டிசிஎஸ்‌ மன்னன்‌ கீழ்‌ உபத்திரவ படுதல்‌. 
255-256 கார்தேஜின்‌ (௪1௭22 மூன்று கவுன்சில்கள்‌. 

284 Diocletian டியோகீலீடியன்‌ ரோமானிய பேரரசராக, 
சபையையும்‌, ஒரு மில்லியன்‌ கிறிஸ்தவர்களை 
துன்பப்படுத்துகிறார்‌ ; 

சிலிஸ்சியாவில்‌ காஸ்மாஸ்‌ மற்றும்‌ டாமியன்‌, ஆண்ட்ரூ 
ஸ்ட்ராடலேட்ஸ்‌ Cosmas and Damian, Andrew Stratelates ("இ 
ஜெனரல்‌”) மற்றும்‌ 2,593 வீரர்களின்‌ இரத்த சாட்சி மரணம்‌ ; 
300 கிறிஸ்தவ மக்கள்‌ தொகை சுமார்‌ 6,200,000 அல்லது 
ரோமானியப்‌ பேரரசின்‌ மக்கள்‌ தொகையில்‌ 10.5% (60 
மில்லியன்‌ மக்கள்தொகையின்‌ அடிப்படையில்‌). 

312 Constantine கான்ஸ்டன்டைன்‌ தி கிரேட்‌ தரிசனம்‌ மற்றும்‌ 
மாற்றம்‌, 

மில்வியன்‌ பாலம்‌ போரில்‌ மாக்சென்டியஸின்‌ Maentius 


தோல்வி, மேற்கு பகுதி கான்ஸ்டன்டைன்‌ பேரரசராக 
மாறியது; 

அநதியோகியாவின்‌ லூசியனின்‌ மரணம்‌ , அவர்‌ 
செப்டுவஜின்ட்‌ 52ம்‌ மற்றும்‌ நான்கு நற்செய்திகளை 
கிரேக்க மொழியில்‌ முடித்து, அநதியோக்கியா பள்ளி மற்றும்‌ 
விவிலிய உரை ஆய்வின்‌ வளர்ச்சியை ஊக்குவித்தார்‌. 


சபையின்‌ வளர்ச்சி(4D313-590) 


313 ரோமானிய பேரரசில்‌ மத சுதந்திரத்தை 
அதிகாரப்பூர்வமாக அறிவித்து, குறிப்பாக கிறிஸ்தவத்திற்கு 
மத சகிப்புத்தன்மையை பெயரிடும்‌ கான்ஸ்டன்டைன்‌ தி 
கிரேட்‌ மற்றும்‌ இணை பேரரசர்‌ லைசினியஸ்‌ வெளியிட்ட 
மிலனின்‌ ஆணை [ர ௦ரீ il, கிறிஸ்தவ சபைகளுக்கு 
சொத்துக்களை மீட்டமைத்தல்‌ மற்றும்‌ சட்டப்பூர்வ 
அங்கீகாரம்‌. 

321 உயிர்த்தெழுதலின்‌ நினைவாக கான்ஸ்டன்டைன்‌ 
ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என அறிவிக்கிறார்‌. 

323 கான்ஸ்டன்டைன்‌ தி கிரேட்‌ ரோமில்‌ பேதுருவின்‌ தியாகத்‌ 
தளத்தில்‌ தேவாலயத்தை உருவாக்குகிறார்‌. 


324 கான்ஸ்டன்டைன்‌ லைசினியஸைத தோற்கடித்து ஒரே 
பேரரசராகிறான்‌; "சி-ரோ” திறிஸ்டோகிராம்‌ கொண்ட 
லாபரம்‌ Labarum with the "Chi-Rho" Christogramn ரோமானிய 
பேரரசின்‌ அதிகாரப்பூர்வ தரமாக மாறியது. 


சி-ரோ, 0/௦, கிரேக்க மொழியில்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
முதல்‌ இரண்டு எழுத்துக்கள்‌ , கான்ஸ்டன்டைன்‌ ஒரு 
தரிசனத்தில்‌ "இந்த அடையாளத்தில்‌ நீங்கள்‌ ஜெயிப்பீர்கள்‌” ". 


325 Council of Nicaea condemns Arianism 

நைசியா கவுன்சில்‌ அரியனிசத்தை கண்டிக்தெது 

இதன்‌ போது கண்டனம்‌ செய்யப்பட்ட மதங்களுக்கு எதிரான 
கொள்கைகளும்‌ அடுத்தடுத்த கவுன்சில்களும்‌ அடங்கும்‌: 

1. பர்மா, கிறிஸ்துவின்‌ தெய்வத்துவத்தை தாக்கிய 
அரியனிசம்‌; 

2.  Apollinarianisn, அப்போலினேரியனிசம்‌ கிறிஸ்துவின்‌ 
மனிதநேயத்தை தாக்கியது; 

3. Nestorianism கிறிஸ்து இரண்டு தனி நபர்கள்‌, ஒரு தெய்வீக 
மற்றும்‌ ஒரு மனிதர்‌ என்று கற்பித்த நெஸ்டோரியனிசம்‌; 

4. Pelagianism, பாவம்‌ மனிதனின்‌ இயல்பை சிதைத்துவிட்டது 
என்றும்‌, மனிதனுக்கு இன்னும்‌ நல்லது அல்லது தீமையைத்‌ 
தேர்ந்தெடுக்கும்‌ திறன்‌ உள்ளது என்றும்‌ மறுத்த 
பெலஜியனிசம்‌; 

5. Monophysitism, கிறிஸ்துவுக்கு ஒரே இயல்பு இருக்றெது என்று 
கற்பித்த மோனோபிசிடிசம்‌, 

ஒரு மனித அல்லது தெய்வீக இயல்பு;; மற்றும்‌ 

6. தயb்chianisn, கிறிஸ்துவின்‌ மனித மற்றும்‌ தெய்வீக 
இயல்புகள்‌ ஒன்றாக இணைநததாகக கூறிய யூடிச்சியனிசம்‌ 


341 அந்தியோகியா கூட்டம்‌ நடைபெற்றது; பேரரசர்‌ 
கான்ஸ்டன்ஸ்‌ பேகன்‌ தியாகங்களையும்‌ மந்திர 
சடங்குகளையும்‌ மரண தண்டனையின்‌ கீழ்‌ தடை செய்தார்‌. 
380 கிறிஸ்தவ மதம்‌ ரோமானியப்‌ பேரரசின்‌ உத்தியோகபூர்வ 
நம்பிக்கையாக பேரரசர்‌ தயோடோசியஸால்‌ நிறுவப்பட்டது 
Emperor Theodosius the Great; 


381 கான்ஸ்டான்டினோப்பிளின்‌ முதல்‌ கவுன்சில்‌ 
அப்பல்லினேரியனிசத்தையும்‌ Apollinarianism 
மொன்டானியத்தையும்‌ 14/11 கண்டிக்கிறது 


ரோம்‌ பிஷப்‌, தேவாலயத்தில்‌ தலைமை பெரும்பாலும்‌ 
கெளரவத்தின்‌ முதன்மையாக இருந்தது, கிறிஸ்தவ 
நாடுகளில்‌ உயர்ந்த மற்றும்‌ உலகளாவிய அதிகாரம்‌ 
இருப்பதாகக்‌ கூறி, மேற்கில்‌ இநத கூற்றை சிறப்பாகச்‌ 
செய்யத்‌ தொடங்கினார்‌ . Pope 02203 1 போப்‌ முதலாம்‌ 
கிரிகோரி (590-604) காலப்பகுதியில்‌, மேற்குப்‌ பேரரசின்‌ சரிவு 
ரோமானிய பிஷப்பை மததிய இத்தாலியின்‌ 
பெரும்பகுதியின்‌ உண்மையான ஆட்சியாளராக மாறினார்‌. 


393 Council of Hippo ஹிப்போ கவுன்சில்‌ விவிலிய புத்தகத்தை 
வெளியிடுதிறது; 

395 Aயஹsரர௪ அகஸ்டின்‌ வட ஆபிரிக்காவில்‌ ஹிப்போவின்‌ 
பிஷப்‌ ஆகிறார்‌; 

397 Council of Carthage கவுன்சில்‌ ஆஃப்‌ கார்தேஜ்‌ விவிலிய 
புத்தகத்தை வெளியிடுகிறது; 

401 Augustine of Hippo ஹிப்போவின்‌ அகஸ்டின்‌ ஒப்புதல்‌ 
வாக்குமூலம்‌ எழுதுகிறார்‌; 

476 மேற்கத்திய ரோம சாம்ராஜ்யத்தின்‌ வீழ்ச்சி; 

482 Byzantine emperor Zeno | பைசண்டைன்‌ பேரரசர்‌ ஜெனோ / 
கிறிஸ்டோலஜி C0௦ தொடர்பான வேறுபாடுகளை 
சரிசெய்ய ஹெனோட்டிகானை வெளியிடுகிறார்‌. 


சபையின்‌ கோட்பாடுகள்‌ (௫. பி.590- 1517) 


590 Gregory the Great கிரிகோரி தி கிரேட்‌ முதல்‌ இடைக்கால 
போப்‌ ஆனார்‌ 


கிரிகோரி தி கிரேட்‌ (௪. 540 - 604) ரோமானிய பிஷப்பின்‌ 
சக்தியை விரிவுபடுததினார்‌ இதற்கு முன்பு, ரோம்‌, 
அந்தியோகியா மற்றும்‌ அலெக்ஸாண்ட்றியாவில்‌ Antioch and 
Alexandria உள்ள பிஷப்ரிக்‌ அதிகாரத்தைப்‌ பகிர்ந்து 
கொண்டார்‌. ரோமில்‌ உள்ள பிஷப்புக்கு bரh௦றாiC ஆன்மீக 
மற்றும்‌ தற்காலிக அதிகாரம்‌ இரண்டையும்‌ அவருக்கு 
கொடுத்தார்‌. 

680 - 692 கிழக்கு மற்றும்‌ மேற்கு தேவாலயங்கள்‌ விலகிச்‌ 
செல்கின்றன 

787 Second council of Nicaea சிலைகளை வணங்குவதை 
நைசியாவின்‌ இரண்டாவது கவுன்சில்‌ கண்டிகறெது 

800 ரோமில்‌ முதல்‌ புனித ரோமானிய பேரரசருக்கு 


சார்லமேன்‌ Chleagne முடிசூட்டினார்‌ 

1097 - 1099 First Crusade to the Holy Land புனித பூமிக்கு முதல்‌ 
சிலுவைப்போர்‌ 1175 Peer Wado பீட்டர்‌ வால்டோ 
வேதாகமத்தை சாதாரண சாதாரண மொழியில்‌ 
மொழிபெயர்க்கிறார்‌. 

சீர்திருத்தத்திற்கு முந்தைய குழுவான வால்டென்சியர்களின்‌ 
Waldensians நிறுவனர்‌ பீட்டர்‌ வால்டோ (௪. 1140 - சி. 1205), இது 
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதன்‌ 
முக்கியதீதுவத்தை வலியுறுத்தினார்‌. 


1251 Doctrine of Transubstantiation ரோமானிய திருச்சபையால்‌ 
இடமாற்றக கோட்பாட்டின்‌ அறிமுகம்‌. 

1309 - 1378 பிரான்சின்‌ அவிகனனில்‌ உள்ள பாப்பல்‌ 
அரண்மனை. போப்பாண்டவருக்கும்‌ பிரெஞ்சு அரசருக்கும்‌ 
இடையிலான மோதல்‌ காரணமாக 70 ஆண்டுகளாக போப்‌ 
அவிகீனனில்‌ வசித்து வந்தார்‌. 


1382 லத்தீன்‌ வல்கேட்‌ இலிருந்து Lஎர॥ 11/2012 ஆங்கிலத்தில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்ட வைகலிஃப்‌ வேதாகமத்தின்‌ life 
Bible நிறைவு 


1413 John Huss writes De Ecclesia ஜான்‌ ஹஸ்‌ டி எகீலெசியா 
எழுதுகிறார்‌ 

1415 John Huss ஜான்‌ ஹஸ்‌ ஸ்டேக்கில்‌ எரிக்கப்பட்டார்‌ 

1450 Johann Gutenberg ஜோஹன்‌ குட்டன்பெர்க்‌ அச்சகத்தை 
கண்டுபிடித்தார்‌ 


Europe, UK and the churches 1517 to till now ஐரோப்பா ஐக்கிய 
நாடுகள்‌ மற்றும்‌ சபைகள்‌7/577 லிருந்து தற்போது வரை 


1517 மார்ட்டின்‌ லூதர்‌ தனது 95 2 ஆய்வறிககைகளை 
ஜெர்மனியின்‌ விட்டன்பெர்க்கில்‌ உள்ள 088/2 church 
கோட்டை-தேவாலயத்தின்‌ வாசலில்‌ இடுகிறார்‌ Wittenberg, 
Germany 


1509, Jean Calin, ஜன்‌ கால்வின்‌, பாரிஸுக்கு வடக்கே 
பிறந்தார்‌ அவர்‌ பிஷப்பின்‌ செயலாளராக இருந்தார்‌. பாரிஸில்‌ 
வழக்கறிஞராகப்‌ படித்தார்‌. 


1532, இருபதுகளின்‌ ஆரம்பத்தில்‌, லூதரின்‌ எழுத்துக்களின்‌ 
ஊக்கத்தால்‌ கீழ்‌ அவர்‌ ஒரு சுவிசேஷகரானார்‌. அதன்‌ முடிவு, 
கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக கிளர்ச்சியாக இருந்த 
விஷயங்களை எழுதியதாக அவர்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டதால்‌ 
அவர்‌ பாரிஸுக்கு தப்பிச்‌ செல்ல வேண்டியிருந்தது. 

7536, அவர்‌ கிறிஸ்தவ மதத்தின்‌ பெரிய நிறுவனங்களை 
முடித்தார்‌ அவரது நினைவுசசின்ன கால்வின்‌ நிறுவனங்கள்‌ 
Calvin’s Institutes. அவர்‌ முதலில்‌ அவற்றை லத்தீன்‌ மொழியில்‌ 
எழுதி பின்னர்‌ பிரெஞ்சு மொழியில்‌ மொழிபெயர்த்தார்‌. 


பிரான்சில்‌ ஏற்பட்ட கடுமையான துன்புறுத்தல்களால்‌, 
கால்வின்‌ ஜெனீவா சென்றார்‌ 


10 


1536, ஜெனீவா நகரம்‌ தன்னை சீர்திருத்த நகரமாக அறிவித்து, 
சீர்திருத்த இறையியலை ஏற்றுக்கொண்டு, மாஸாக்கு 
முற்றுப்புள்ளி வைத்தது. 

ஜெனீவாவில்‌ சீர்திருத்த நினைவுச்சின்னம்‌. நான்கு 
முக்கியமான சீர்திருத்தவாதிகள்‌: வில்லியம்‌ பரேல்‌, ஜான்‌ 
கால்வின்‌, தியோடர்‌ பெசர, மற்றும்‌ ஜான்‌ நாகீஸ்‌ William Farel, 
John Calvin, Theodore Beza, and John Knox. 


அவர்‌ கத்தோலிக்க கதீட்ரலை சீர்திருத்த கதீட்ரலாக 
மாற்றினார்‌. அந்த கதீட்ரல்‌ இன்னும்‌ உள்ளது. தேவாலயத்தில்‌ 
அவர்‌ 1536 முதல்‌ 1564 வரையிலான ஆண்டுகளில்‌ 
வேதவசனங்களை அம்பலப்படுத்தினார்‌. 


அவர்‌ அங்கு குடியேற விரும்பவில்லை, அங்கு வந்தார்‌, 
ஆனால்‌ அவரை ஒரு சிறந்த சீர்திருத்தவாதியாக இருந்த 


11 


கரேலூம்‌ ஃபரேல்‌ என்ற ஃபரேல்‌ Farel, Guillaume Farel என்ற 
நபர்‌ ஆறுதல்‌ படுத்தினார்‌. 


ஜெனீவாவில்‌ தங்கி தனது ஊழியத்தை அங்கே செய்ய 
வேண்டும்‌ என்று (ற்ப கால்வினிடம்‌ ஃபரேல்‌ கூறினார்‌. 

1559, அவர்‌ அகாடமியை நிறுவினார்‌ இது இப்போது 
ஜெனீவா பல்கலைக்கழகம்‌. சில தகவல்களின்படி, அவர்‌ 
அங்கு ஒரு செமினறியையும்‌ நிறுவினார்‌. பிரான்சில்‌ 
ஹுஜினோட்ஸ்‌ 77/2௪/௪௭௦௦ என்று அழைக்கப்படும்‌ பல 


புராட்டஸ்டன்ட்டுகள்‌ கத்தோலிக்க திருச்சபையின்‌ 
கடுமையான துன்புறுத்தலின்‌ கீழ்‌ பிரான்ஸை விட்டு 
வெளியேறினர்‌. 


அவர்கள்‌ ஜெனீவாவுக்கு வந்தபோது, ஜான்‌ கால்வின்‌, 
துன்புறுத்தலிலிருந்து தப்பியோடியவர்களுக்கு தேவனுடைய 
வார்த்தையை கற்பித்தார்‌ நற்செய்தியின்‌ உண்மையான 
செய்தி மற்றும்‌ உண்மையான சீர்திருத்த நம்பிக்கையுடன்‌ 
திரும்பிச்‌ செல்ல இரண்டாயிரம்‌ போதகர்களுக்கு அவர்‌ 
பயிற்சி அளித்தார்‌. 

அவரது செமினரி, மரணத்தின்‌ செமினரி என்று 
அறியப்பட்டது, ஏனென்றால்‌ அவர்‌ பயிற்சியளித்த பல 
போதகர்கள்‌ மீண்டும்‌ பிரான்சுக்குச்‌ சென்று இரத்த சாட்சியாக 
மரித்தனர்‌ - மரணத்தின்‌ செமினரி 5eminary of death. 


ஜான்‌ கால்வின்‌ வாழ்க்கை மற்றும்‌ ஊழியத்தின்‌ விளைவு 
கிட்டத்தட்ட விவரிக்க முடியாதது. "கிறிஸ்தவ மதத்தின்‌ 
நிறுவனங்கள்‌" 1536 இல்‌ நிறைவடைந்தது. 

புத்தகம்‌ ஒன்று தேவனின்‌ ஞானம்‌ , வெளிப்பாடு. 

புத்தகம்‌ இரண்டு பாவம்‌, வீழ்ச்சி, தேவனிடமிருந்து 
மனிதனைப்‌ பிரித்தல்‌ மற்றும்‌ தேவனின்‌ மீட்பின்‌ 
செயல்பாடு. 


12 


விசுவாசத்தைப்‌ பற்றி மூன்று புத்தகங்களையும்‌, 
தெரிநதுகொள்ளப்படுதல்‌ விசுவாசத்தினால்‌ 
இரட்சிப்பையும்‌, இதன்‌ மூலம்‌ தேவன்‌ நம்‌ வாழ்க்கையை 
வழிநடத்துகிறார்‌. 

உண்மை மற்றும்‌ பொய்யான சபை மற்றும்‌ சபையின்‌ 
கட்டளைகள்‌ அல்லது சடங்குகள்‌ குறித்து நான்கு புத்தகம்‌. 


1536-1564 அவர்‌ தொடர்நது கற்பித்ததிலிருந்து வேதாகமத்தின்‌ 
ஒவ்வொரு புதீதகதீதிற்கும்‌ விளகீகவுரைகளை எழுதினார்‌. 


அவர்‌ வெளிப்படுத்துதல்‌ தவிர வேதாகமத்தின்‌ ஒவ்வொரு 
புத்தகத்திற்கும்‌ ஒரு விளக்கவுரை எழுதினார்‌. அவர்‌ 
கேடீசிசங்களை எனசஎhi55. எழுதினார்‌. வேதாகமத்தை 
பிரெஞ்சு மொழியில்‌ மொழிபெயர்ப்பதில்‌ அவர்‌ 
ஒத்துழைத்தார்‌. 


மேற்கு மற்றும்‌ ஐரோப்பாவில்‌ பொதுக்‌ கல்வியை 
கட்டாயமாகீகியது அவர்தான்‌. அவர்‌ ஏழை மற்றும்‌ 
கஷ்டப்படுபவர்களை நோக்கிய தொண்டு முறையை 
உருவாககினார்‌ எவ). 


கடன்கள்‌ மற்றும்‌ வட்டி மற்றும்‌ ஜெனீவா நகரத்தின்‌ சட்ட 
அலுவலகங்கள்‌ மற்றும்‌ நீதிமன்றங்களில்‌ நீதியை 
ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு அமைப்பை அவர்‌ 
உருவாககினார்‌. 


சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள்‌ - சுவிட்சர்லாந்து, 
ஜெர்மனி, ஹாலந்து மற்றும்‌ இங்கிலாந்து - ஐரோப்பாவில்‌ 


மிகவும்‌ வளமான நாடுகளாக மாறியது - Switzerland, Germany, 
Holland, and England — became the most prosperous countries in Europe. 


13 


உலக வரலாற்றைப்‌ பார்த்தால்‌, அமெரிக்கா மற்றும்‌ கனடா 
உள்ளிட்‌ புராட்டஸ்டன்ட்‌ சீர்திருத்தததால்‌ மிகவும்‌ 


வலுவாக தாக்கங்கள்‌ கொண்ட நாடுகளாக நீங்கள்‌ காணலாம்‌ 
America and Canada. 

1522 லூதர்‌ புதிய ஏற்பாட்டை ஜெர்மன்‌ மொழியில்‌ 
மொழிபெயர்க்கிறார்‌ 

1526 Willian Tyndale வில்லியம்‌ டின்டேல்‌ கிரேக்கதீதிலிருநீது 
ஆங்கிலத்திற்கு புதிய ஏற்பாட்டின்‌ மொழிபெயர்ப்பையும்‌ 
அச்சிடலையும்‌ முடிக்கிறார்‌. 

1535 The Coverdale Bible - கவர்‌ டேல்‌ வேதாகமம்‌ - முதல்‌ 


முழுமையான ஆங்கில வேதாகமம்‌ அச்சிடப்பட்டது 


1505- 1572 John Knox ஜான்‌ நாகீஸ்‌ ஜெனீவாவுக்குச்‌ சென்றார்‌, 
ஏனென்றால்‌ இங்கிலாந்தில்‌, கத்தோலிக்க திருச்சபையின்‌ 
சார்பாக மேரி டியூடரும்‌ விசுவாசிகளை தூக்கிலிட்டார்‌. 
ஆகவே, மரண அச்சுறுத்தலின்‌ கீழ்‌ ஜான்‌ நாக்ஸ்‌ 
இங்கிலாந்தை விட்டு வெளியேறி, 1556 இல்‌ ஜெனீவாவுக்கு 
வந்தார்‌ அவர்‌ அங்கு இருந்தபோது, ஜான்‌ நாகீஸ்‌ 1556 இல்‌ 
அசல்‌ மொழிகளிலிருந்து வேதாகமத்தை ஆங்கிலத்தில்‌ 
மொழிபெயர்த்தார்‌. 

1559, ஜான்‌ நாகஸ்‌ அந்த வேதத்தை அச்சிடுவதற்கும்‌ 
சீர்திருத்தத்தை நிறுவுவதற்கும்‌ மீண்டும்‌ ஸ்காட்லாந்து 
சென்றார்‌ இது  5ottish Presbyterian ஸ்காட்டிஷ்‌ 
பிரஸ்பைடிரியனிசம்‌ என்று அறியப்பட்டது. ஸ்காட்லாந்தில்‌ 
அச்சிடப்பட்ட முதல்‌ வேதாகமம்‌ இதுவாகும்‌. 


1560 இங்கிலாந்தில்‌ பியூரிடனிசத்தின்‌ ஆரம்பம்‌ பர்மா in 
England. 

1611 King James Version இற்‌ ஜேம்ஸ்‌ பதிப்பு 
வெளியிடப்பட்டது. 


14 


1618 — 1619 Dutch Reformed Synod of Dort cowened டச்சு சீர்திருத்த 
ஆயர்‌ கூட்டம்‌ கூட்டப்பட்டது 


1620 யாதீரீகர்கள்‌ மேஃப்ளவர்‌ மீது அமெரிக்காவுக்கு பயணம்‌ 
செய்தனர்‌ Mayflower to America 

1648 Westminster Confession of Faith ரோமன்‌ 
கதீதோலிக்கர்களுக்கும்‌ புராட்டஸ்டன்ட்டுகளுக்கும்‌ 
இடையிலான முப்பது ஆண்டுகால யுத்தத்தின்‌ முடிவு 
ஆங்கில பாராளுமன்றத்தால்‌ அங்கீகரிக்கப்பட்ட மற்றும்‌ 


ஏற்றுக்கொள்ளப்பட்ட விசுவாசத்தின்‌ வெஸ்ட்மின்ஸ்டர்‌ 
ஒப்புதல்‌ வாக்குமூலம்‌. 


மறுமலர்ச்சியின்‌ காலம்‌ (/648- 1789) 


1674 ஐசக்‌ வாட்ஸ்‌ பிறப்பு [500 arts 

1678 John Bunangான்‌ புன்யான்‌ பில்கிராமின்‌ முன்னேற்றத்தை 
வெளியிடுகிறார்‌. ஜான்‌ புன்யானின்‌ யாத்திரை 
முன்னேற்றம்‌?//சர்‌ா Progress 200 க்கும்‌ மேற்பட்ட 
மொழிகளில்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, மேலும்‌ அவர்‌ 
சிறையில்‌ இருந்தபோது எழுதப்பட்டது. இணங்காதவர்‌ 
என்பதற்காக 12 ஆண்டுகள்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்டார்‌. 
1729 Jonathan Edwards ஜொனாதன்‌ எட்வர்ட்ஸ்‌ (1703-1758) 
நார்தாம்ப்டனில்‌ பிரசங்கிககிறார்‌ Northampton 

1741 இல்‌ "பாவிகள்‌ தேவனின்‌ கோபாகீகினையின்‌ கைகளில்‌ 
இருக்கிறார்கள்‌ ” என்று பிரசங்கிதீதார்‌. 

1738 ஜான்‌ மற்றும்‌ சார்லஸ்‌ வெஸ்லியின்‌ மாற்றம்‌ J பாரி 
Charles Wesley 

1739 ஜார்ஜ்‌ வைட்‌ஃபீல்ட்‌ தலைமையிலான அமெரிக்காவில்‌ 
பெரும்‌ விழிப்புணர்வு George Whitefield 


பயணங்களின்‌ காலம்‌ (1719-1914) 


15 


1790 இரண்டாவது பெரிய விழிப்புணர்வு அமெரிக்காவில்‌ 
தொடங்குகிறது 

1793 Willian Carey வில்லியம்‌ கேரி இந்தியாவுக்கான 
மிஷனரியாக பயணம்‌ செய்கிறார்‌ 

1835 Robert Murray M‘Cheyne ராபர்ட்‌ முர்ரே எம்‌'செய்ன்‌ 
ஸ்காட்லாந்தில்‌ ஒரு பிரஸ்பைடிரியன்‌ தேவாலயத்தை நடத்த 
துவங்குகிறார்‌ 

1836 George Muller ஜார்ஜ்‌ முல்லர்‌ இங்கிலாநதில்‌ அனாதை 
இல்லத்தைத திறக்கிறார்‌ 

1847 William Chalmers Burns வில்லியம்‌ சால்மர்ஸ்‌ பர்ன்ஸ்‌ 
சீனாவின்‌ சாண்டோவில்‌ பணிகள்‌ தொடங்குகிறார்‌ 

1834-1892 Charles Spurgeon, போதகர்களின்‌ இளவரசர்‌ சார்லஸ்‌ 
ஸ்பர்ஜன்‌. அவர்‌ தனது மாத இதழான “The Sword and the Trowel” 
தேவாலயத்தின்‌ “கீழ்‌ தரத்திற்கு பஸ 142” எதிராக 
எச்சரித்தார்‌. ” 

1854 Hudson Taylor ஹட்சன்‌ டெய்லர்‌ சீனாவில்‌ பணிகளைத்‌ 
தொடங்குகிறார்‌ 

1873 - 1875 D.L. Moody டி.எல்‌. மூடி மறுமலர்ச்சி கூட்டங்களை 
நடத்துகிறார்‌ 

1906 Azusa Street அஸுூசா தெரு மறுமலர்ச்சி கவர்ந்திழுக்கும்‌ 
இயக்கத்தின்‌ Charismatic Movement எழுச்சியைக்‌ குறிக்கிறது 


என்ன நடந்தது ? 
இது மிகவும்‌ சோகமானது . 


1517 ஆம்‌ ஆண்டில்‌ மார்ட்டின்‌ லூதருடன்‌ தொடங்கும்‌ 
சீர்திருத்தம்‌ ௭/௦, மற்றும்‌ முழு போதனையையும்‌ முழு 
வேதத்திலும்‌ கடந்து செல்வதோடு, சிறந்த இறையியலை 
எழுதுவதற்கும்‌ ஒரு செழிப்பான வெளிப்பாடு கற்பித்தல்‌ 
ஊழியத்துடன்‌ போதகர்களைக கொண்டிருந்தது .. 


16 


அச்சகம்‌ கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும்‌ பைபிள்கள்‌ 1545 


அச்சிடப்பட்டன. 
சீர்திருத்ததீதின்‌ இந்த அற்புதமான தாக்கங்கள்‌ அனைத்தும்‌ 
பரவின . சீர்திருத்த சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கும்‌ 


போதகர்கள்‌ எல்லா இடங்களிலும்‌ சென்றார்கள்‌. 


ஹாலந்தில்‌ ஒரு மாநிலம்‌ சீர்திருத்த தேவாலயம்‌, 
சுவிட்சர்லாநதில்‌ ஒரு மாநிலம்‌ சீர்திருத்தப்பட்ட தேவாலயம்‌, 
ஜெர்மனியில்‌ ஒரு மாநிலம்‌ சீர்திருத்தப்பட்ட தேவாலயம்‌ 
நிறுவியது மற்றும்‌ ஜான்‌ நாக்ஸுடன்‌ இங்கிலாநதுக்குச்‌ 
செல்வது, பெரிய ஸ்காட்டிஷ்‌ சீர்திருத்தம்‌, மற்றும்‌ மீண்டும்‌ 
இங்கிலாந்திற்கு 1611 கிங்‌ ஜேம்ஸ்‌ வேதத்தின்‌ பதிப்பைக்‌ 
கொடுக்கும்‌ பெரிய சீர்திருத்தம்‌, இந்த மகத்தான செல்வாக்கு 
போன்றவற்றை நாம்‌ காண முடியும்‌. 


வெளிப்படையாக, கத்தோலிக்க திருச்சபை ஸ்பெயின்‌, 
பிரான்ஸ்‌ மற்றும்‌ இத்தாலி ஆகிய பல இடங்களில்‌ தனது 
அதிகாரத்தைத்‌ தக்க வைத்துக்‌ கொண்டது. ஆனால்‌ 
புராட்டஸ்டன்ட்‌ சீர்திருத்தம்‌ இங்கிலாந்து மீது பெரிய 
தாக்கத்தை ஏற்படுத்தியது. 


ஆங்கிலேயர்கள்‌ எங்கு சென்றாலும்‌, அவர்கள்‌ 
அடிப்படையில்‌ நற்செய்தியை எடுத்துக்‌ கொண்டனர்‌, அது 
இந்தியா அல்லது அமெரிக்கா அல்லது கனடா அல்லது 
தென்னாப்பிரிக்கா உட்பட அவர்களின்‌ காலனிகளில்‌ வேறு 
எதுவாக இருந்தாலும்‌ சரி. 


ஆனால்‌ சீர்திருத்தத்திலிருந்து மிகப்பெரிய செல்வாக்கு 
இருந்தது. இது ஒரு சிறிய நிகழ்வு அல்ல. 


இது சிவில்‌ சட்டத்தின்‌ அடிப்படையில்‌, சமுதாயத்தைப்‌ 
பொறுத்தவரை மக்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கையை எவ்வாறு 


17 


வாழ்நீதார்கள்‌ என்பதன்‌ அடிப்படையில்‌ பொருளாதார 
ரீதியாக ஐரோப்பாவின்‌ முகதீதை மாற்றியது. இது 
ஜனநாயகத்தைக்‌ கொண்டுவந்தது. இது முடியாட்சிகளின்‌ 
முதுகை உடைததது. 


இன்றும்‌ சபை சிறியது, சபை பலவீனமாக உள்ளது, சபை பல 
வழிகளில்‌ தோற்கடிக்கப்பட்டுள்ளது. 


18 


